APRIL/MAY 2028 


DETA15A/GETA15A — மொழியியல்‌ அறிமுகம்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ — (10 % 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


25 65 லு 
மொழியியல்‌ - விளக்கம்‌ தருக ர்‌ ௮ ல்ல 


ழி 


ஹண்ட்‌ | 


ல 


மொழியியலின்‌ பிரிவுகளை எழுதுக | 
ஒலியுறுப்புகள்‌ இரண்டனை எழுதுக ்‌ 
மாற்றொலி - குறிப்பு வரைக 
இரட்டிப்பு உருபன்‌ விளக்கமும்‌ சான்றும்‌ தருக 
கட்டுருபன்‌ என்றால்‌ என்ன? 

தொடரியல்‌ - விளக்குக 

கூட்டு வாக்கியம்‌ - சான்றுடன்‌ விளக்குக 
பொருண்மையியல்‌ என்றால்‌ என்ன? 


“இதழ்‌' - என்ற சொல்லின்‌ பழம்‌ பொருளையும்‌ 
தற்காலப்‌ பொருளையும்‌ எழுதுக 


3146 


1/1 


12. 


18. 


14. 


15. 


பகுதி ஆ-- (6% 5 = 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) 


(அ) 


(ஆ) 


(ஆ) 


(அ 


(ஆ) 


மொழியும்‌ சமுதாயமும்‌ பற்றி விளக்குக 
(அல்லது) 

மொழியும்‌ இலக்கியமும்‌ குறித்து எழுதுக 

ஒலியன்களைக்‌ கண்டறியும்‌ 'முறைகனை விளக்குக 
(அல்லது) 


மெய்யொலிகள்‌ பிறக்கும்‌ முறை பற்றி விளக்குக 


உருபன்களின்‌ வகைகளை விளக்கி எழுதுக 


(அல்லது) 


முன்னொட்டு, பின்னொட்டு பற்றி சான்றுகளுடன்‌ 


விளக்குக 


தொடரமைப்புப்‌ பற்றி எழுதுக 
(அல்லது) 
மாற்றிலக்கணமும்‌ அதன்‌ அமைப்புக்‌ குறித்தும்‌ 
விளக்குக 
சொற்பொருண்மையியல்‌ குறித்து விளக்கி எழுதுக 
(அல்லது) 
குறிப்புப்‌ பொருள்‌ பற்றி சான்றுகளுடன்‌ விளக்குக 


2 3146 


16. 


17. 


18. 


19. 


20. 


பகுதி இ — (3 10 ௪ 80 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 


மொழியும்‌ பிற அறிவுத்‌ துறைகளும்‌ குறித்துக்‌ 
கட்டுரைக்க 
பேச்சொலிகளை உருவாக்குவதற்கு ஒலியுறுப்புகள்‌ 


ஆற்றும்‌ பணி குறித்து கட்டுரை வரைக 


உருபன்களைக்‌ கண்டறிய மொழியியல்‌ அறிஞர்‌ நைடா 
வகுந்த கொள்கைளை விவரிக்க 


அண்மையுறுப்பு என்றால்‌ என்ன? அதன்‌ வகைகளை 
விளக்குக 


வருணனைப்‌ பொருண்மையியல்‌, 


வரலாற்றுப்‌ 
பொருண்மையியல்‌ பற்றி விவரிக்க 


3 3146 


